| FATA YEH Il 


பவாந்‌ புஜங்கம்‌ 
(1) 


qT MS feTaTT RUTH II 


ஷடாதார பங்கேருஹாந்தர்விராஜத்‌ 
ஸுஷும்நாந்தராலேதிதேஜோலஸந்தம்‌ | 

ஸுதாமண்டலம்‌ த்ராவயந்தீம்‌ பிபந்தீம்‌ 
ஸீுுதாமூர்திமீடே சிதானந்த ரூபாம்‌ ॥ 


அறு ஆதாரங்களாகிய தாமரை மலருக்குள்‌ ஸ ுஹும்நா 
நாடியின்‌ நடுவில்‌ வெகுதேஜஸு-டன்‌ விளங்குகன்றவளும்‌, 
சந்திரமண்டலத்தைக்‌ கரைத்து குடிக்கன்றவளும, ஜ்ஞானானந்த 
ஸ்வரூபிணியாகவும்‌, அம்ருத வடிவாயுமுள்ள எனத ம்பிகையை 
ஸ்தோத்ரம்‌ செய்கிறேன்‌. 


(2) 


ஜ்வலத்கோடி பாலார்க பாஸாருணாங்கம்‌ 
ஸுலாவண்ய சருங்கார சோபாபிராமாம்‌ । 
மஹாபத்ம கிஞ்ஜல்க மத்யே விராஜத்‌ 
தரிகோணே நிஷண்ணாம்‌ பஜே ஸ்ரீபாவாநீம்‌ ॥ 
ஜ்வலிக்கும்‌ கோடி பால சூர்யர்கள்‌ ஒளிபோல்‌ 
செம்மேனியள்‌, நல்ல அழகும்‌, சிருங்காரமும்‌ சேர்ந்திருப்பதால்‌ 
தவர்ந்திமுக்கும்‌ அழகி, மஹாபத்மத்தின்‌ கிஞ்ஜல்கத்தினிடையே 
விளங்கும்‌ த்ரிகோணத்தில்‌ அமர்ந்திருக்கும்‌ பவாந்‌ மாதாவை 
சேவிக்கிறேன்‌. 
2 


க | 
FATE ATE: YY: TTA 
Fela HrafEn a HTT Il 


க்வணக்கிங்கிணீ நூபுரோத்பாஸி ரதன 
ப்ரபாலீட லாக்ஷார்த்ர பாதாப்ஜயுகமம்‌। 

அஜேசாச்யுதாத்யை: ஸுரை: ஸேவ்யமானம்‌ 
மஹாதேவி மன்மூர்த்நி தே பாவயாமி ॥ 


ஒலிக்கும்‌ தண்டை, சதங்கை முதலியவற்றிலுள்ள இரத்ன 
கற்களின்‌ ஒளி ஊடுருவிய செம்‌ பஞ்சுக்‌ குழம்பினால்‌ ஈரமான 
உனது திருவடித்‌ தாமரைகள்‌, பிரம்ம - விஷ்ணு - மசேச்வர்களால்‌ 
சேவிக்கப்பவெதையும்‌, ஹே மகாதேவி! என்‌ தலையில்‌ இருப 
பதையும்‌ பாவித்து மகிழ்கிறேன்‌. 


(4) 


qty a ef எ 1! 


ஸுசோணாம்பராபத்த நீவீ விராஜத்‌ 
ம்ஹாரத்ன காஞ்ச்கலாபம்‌ நிதம்பம்‌ । 

ஸ்புரத்தக்ஷிணாவர்த நாபிம்‌ ச திஸ்ரோ 
வலீஸ்ச தே ரோமராஜிம்‌ பஜேஹம்‌ ॥! 


ஹே தேவி! செம்பட்டு உடுத்தி முடிந்தபின்‌ அதன்‌ மேல்‌ 
ரத்னம்‌ இழைத்த ஒட்டியாணம்‌ அணிந்த இடுப்பு, பளிச்சிடும்‌ 
வலம்புரி நாபி, மூவளிகள்‌, உரோமவரிசை இவற்றையும்‌ 
மனதளவில்‌ சேவிக்கிறேன்‌. 


(5) 


gf TATE | 
a gg <1 
NETRA Ul FEIT I 
லஸத்‌ வருத்த முத்துங்க மாணிக்ய கும்போ 
பமச்ரி ஸ்தன த்வந்த்வ மம்பாம்புஜாக்ஷி ! 
பஜே துக்தபூர்ணாபிராமம்‌ தவேதம்‌ 
மஹாஹாரதீப்தம்‌ ஸதா ப்ரஸ்நுதாஸ்யம்‌ ॥ 
தாமரையிதழ்‌ கண்ணி தாயே! உனது வட்ட வடிவில்‌ 
உயரமான மாணிக்ய குடம்‌ போன்று அழகிய இரு ஸ்தனங 
தளையும்‌ சேவிக்கிறேன்‌. அவை நிரம்பிய பாற்குடமாகவே, 
எப்பொழுதும்‌ கசிவதாகவே முத்துஹாரங்கள்‌ தொங்கு 
வதாகவே உள்ளன. 
(6 
Téa erSATE NT | 
ளா TT TTL I 
சிர்ஷப்ரஸந - உல்லஸத்பாஹுதண்டை: 
ஜ்வலத்பாண கோதண்ட பாசாங்கு சைஸ்ச । 
சலத்‌ கங்கணோதார கேயூர பூஷோ 
ஜ்வலத்பி: லஸந்திம்‌ பஜே ஸ்ரீபவானிம்‌ ॥। 


ஸ்ரீ பவாநீ மாதாவின்‌ நீண்ட கைகள்‌, வாகைப்பூ சுற்றிய 
தாயும்‌, அம்பு, வில்‌, பாசம்‌, அங்குசம்‌ இவை மிளிர்வதாயும்‌, 
குலுங்கும்‌ கை வளைகளும்‌, யெரிய தோள்வளைகளும்‌ 
கொண்டு தேவியை மேலும்‌ அழகுபடுத்துகன்றன. அத்தகைய 
பவாநீயை சேவிக்கிறேன்‌. 


(7) 


லவ்வ வல்வில்‌ 


சரத்பூரண சந்த்ரப்ரபாபூரண பிம்பா 
தரஸ்மேர வக்த்ராரவிந்தாம்‌ ஸுசாந்தாம்‌ | 
ஸுரத்னவளீஹார தாடங்க சோபாம்‌ 
மஹாஸுப்ரஸனனாம்‌ பஜே ஸ்ரீபவாரீம்‌ ॥ 


ஸ்ர பவாநீ தேவி, மாணிக்யக்‌ கற்கள்‌ பதித்த ஹாரம்‌ 
காதோலை இவைகளால்‌ பளபளக்கும்‌ சாந்தமான முகப்பொலி 
வுடன்‌ இருக்கிறாள்‌. சரத்காலத்து பூர்ணசந்நிர ஒளி நிரம்பிய 
கோவைப்பழ உதட்டின்‌ மேல்‌ தவழும்‌ புன்முறுவல்‌ வேறு 
அவள்‌ தாமரை முகத்தில்‌ பரவியுள்ளது. அத்தகைய ஸU்ற 
பவாநியை சேவிக்கிறேன்‌. 


(8) 


ஸுநாஸாபுடம்‌ ஸுந்தரப்ரூலலாடம்‌ 
தவெளஷ்டச்ரோயம்‌ தானதக்ஷம்‌ கடாக்ஷம்‌ | 
லலாடேோல்லஸத்‌ கந்தகஸ்தூரி பூஷம்‌ 
ஸ்புரத் ஸ்ரீ முகாம்போஜ மீடேஹமம்ப | 
ஹெ தாயே! நல்ல நாசியும்‌, அழகிய புருவம்‌, நெற்றி 
வெற்றையுடையதும்‌, உதட்டுஅழகையுடையதும்‌, வேண்டியதைத்‌ 
தரும்‌ கடாக்ஷம்‌, நெற்றியில்‌ சந்தனம்‌, கஸ்தூரி திலகம்‌ 
வெற்றைக்‌ கொண்டதுமான உனது முகத்தை சேவிக்கிறேன்‌. 
8 


சலகத்குந்தலாந்தர்‌ ப்ரமத்‌ பருங்க ப்ருந்தம்‌ 
கனஸ்நிக்‌ ததம்மில்ல பூஷோஜ்வலம்‌ தே । 

ஸ்புரன்மெளலி மாணிக்ய பத்தேந்துரேகா 
விலாஸோல்லஸத்‌ திவ்ய மூர்தானமீடே ॥ 


ஹே தாயே! உனது உச்சிப்பூ வைரத்துடன்‌ இணைத்து 
கட்டிய சந்திரப்பிறையழகும்‌ சேர்ந்துள்ள சீரிய தலையை சேவிக்‌ 
திறேன்‌. அது கனமாயும்‌, மழமழப்பாயுமுள்ள கொண்டையுடைய 
தாயும்‌, சிதறியாடும்‌ பொடிக்‌ கேசத்தினிடையே மொய்க்கும்‌ 
வண்டுகளால்‌ அழகாயுமுள்ளது. 
(10) 
YOST UTTTET OTST | 
TPT FETT A ERIN 
wa ag Tadd «Il 
இதிஸ்ரீபவாநி ஸ்வரூபம்‌ தவேதம்‌ 
ப்ரபஞ்சாத்பரம்‌ சாதிஸ்ஷ்மம்‌ ப்ரஸன்னம்‌ 
ஸ்புரத்வம்ப டிம்பஸ்யமே ஹ்ருத்ஸரோஜே 
ஸதா வாங்மயம்‌ ஸர்வதே ஜோமயமச ॥ 
ஹே தாயே பவாநீ! உலகைக்‌ கடந்த மிக நுண்ணிய 
ஆனால்‌ மிகமிகத்‌ தெளிவான உனது வடிவம்‌ இந்த சிறியே 
னுடைய ஹ்ருதயத்தாமரையில்‌ தோன்றட்டும்‌. அந்த வடிவம்‌ 
எப்பொ ழுதும்‌ ஸரஸ்வ£மயமாயும்‌, லக்ஷ்மீமயமாயும்‌ 


இருப்பதுதானே! 


கணேசாணி மாத்யாகிலை: சக்திப்ருந்தை: 
வருதாம்‌ வை ஸ்புரச்சக்ரராஜோல்லஸந்தீம்‌ । 
பராம்‌ ராஜராஜேச்வரி, த்ரைபுரி! த்வாம்‌ 
சிவாங்கோபரி ஸ்தாம்சிவம்‌ பாவயாமி ॥ 
ஹே ராஜராஜேச்வரீ! திரிபுரே! சிவமயமான கட்டில்‌ 
கொண்டு பரசிவையான உன்னை தியானிக்கிறேன்‌. நீ, கணேசர்‌, 
அணிமாதி சித்திகள்‌, சக்திகள்‌ ஆகியவற்றால்‌ கூழப்பெற்று, 
சக்ரராஜ ஸ்ரீசக்கரத்நில்‌ விளங்குகிறாய்‌. 


(12) 


CqHTPISTYATT ad META | 
cqardl 7 plas sfeA wa 
SATE HSE II 


தவமர்க: த்வமிந்துஸ்த்வமகபனிஸ்த்வ மாப: 
. தவமாகாச பூவாயவஸ்த்வம்‌ மஹத்தவம்‌ ! 
தவதந்யோ ந கஸ்சித்‌ ப்ரபஞ்சோகஸ்தி ஸர்வம்‌ 
தவமானந்தஸம்‌ வித்ஸ்வரூபாம்‌ பஜேவுஹம்‌ ॥ 
ஹே தாயே! நீயே சூர்யன்‌, நீயே சந்திரன்‌, நீதான்‌ அக்னி. 
தண்ணரும்‌ நீயேதான்‌. நீயே அகாயம்‌, பிரதிவீ, வாயு ஆகியவையும்‌, 
என்‌ மஹத்தும்‌ நீதானே: நீயன்றி வேறு பரபஞ்சம்தான்‌ எது? 
அனந்த - ஞான - வடிவான உன்னைதான்‌ நான்‌ ஸேவிக்கிறேன்‌. 


10 


(13) 
aferAl § ofr OTN TTT | 
afi wafreor a <i WaT 
aT ENA WATS: TATEN || 
ச்ரேதீநாமகம்யே ஸுவேதாகமஜஞா 
மஹிம்நோ நஜாநந்திபாரம்‌ தவாம்ப 
ஸ்துதிம்‌ கர்துமிச்சாமி தே த்வம்‌ பவாநி 
க்ஷமஸ்வேதமத்ர ப்ரமுக்த: கிலாஹம்‌ ॥ 
வேதங்கள்‌ கூட நெருங்கவில்லை உன்னை. ஹே பவாந்‌! 
நீயோவேதங்களையும்‌ அகமங்களையும்‌ நன்கு அறிந்‌ துள்ளாய்‌! 
உனது அருமை பெருமைகளை தெரிந்து கொண்டவரில்லை. 
நான்‌ மயங்கிப்‌ போய்தான்‌ உன்னை ஸ்தோத்ரம்‌ செய்ய முற்‌ 
பட்டேன்‌. இதை நீ பொறுத்தருள்‌ அன்னையே! 


குருஸ்த்வம்‌ சிவஸ்த்வம்ச சக்திஸ்த்வமேவ 
த்வமேவாஸிமாதா பிதாச த்வமேவ । 
த்வமேவாஸி வித்யா த்வமேவாஸி பந்து: 
கதிர்மே மதிர்தேவி ஸர்வம்‌ த்வமேவ ॥ 
ஹே தேவி! நீதான்‌ எனக்கு குரு. சிவனும்‌ சக்தியும்‌ நீயே. 
நீயே எனக்கு தாயும்‌ தந்தையும்‌. நீயே எனது கல்வி. நீயேதான்‌ 
எனது உறவினரும்‌ கூட. என்‌ மேல்நோக்கிய போக்கும்‌, புத்தியும்‌ 
எல்லாமும்‌ நீயேதான்‌! 


11 


(15) 
20 RUT YP 
[EXUATENTENTOT yyvd | 
HARTTHIAT Hi UTfE wa | 
THE TANG TA WaT Il 
சரண்யே வரேண்யே ஸுகாருண்ய மூர்த்தே 
ஹிரண்யோதராத்யை ரகண்யே ஸுபுண்யே | 
பவாரணயபீதேஸ்ச மாம்பாஹி பத்ரே 
நமஸ்தே நமஸ்தே நமஸ்தே பவாரநி ॥ 


நல்ல புண்யமான, மங்கலமான ஹே பவாநி தேவி! நீ 
இரக்கம்‌ நிரம்பி சிறந்து காப்பவள்‌. ஹிரண்யகர்பர்முதலியோராலும்‌ 
நீ நெருங்க முடியாதவள்‌. உனக்கு நமஸ்காரம்‌, நமஸ்காரம்‌, 
நமஸ்காரம்‌. என்னை ஸம்ஸார பதியிலிருந்து காப்பாயாக. 

(16) 
ஈர்‌ ரள - 
wid a: TSgfPTPIT a | 
ld ue sae qe 


இதீமாம்‌ மஹத்ஸ்ரீ பவாநீ புஜங்க 
ஸ்துதிம்ய: படேத்‌ பக்தியுக்தஸ்ச தஸ்மை | 
ஸ்வகீயம்‌ பதம்‌ சாச்வதம்‌ வேதஸாரம்‌ 
ச்ரேயம்‌ சாஷ்டஸித்திம்‌ பவாநீ ததாதி ॥ 
இவ்வாறிந்த பெரிய ஸ்ரீ பவாநீ புஜங்க ஸ்தோத்திரத்தை 
பக்தியுடன்‌ படிப்பவருக்கு ஸ்ரீ பவாநீதேவி, தனது பதவியையும்‌ 
முக்தியையும்‌ செல்வத்தையும்‌ அஷடமாஸித்திகளையும்‌ தந்து 
அருள்வாள்‌. 


12 


(17) 

எள்‌ எசான்‌ எனி (9- 
ert Jal Waa 4 vTafd | 

எ ர்றி ஈரி எ பர்‌ எர: 


பவாநீ பவாநீ பவாநீ த்ரிவாரம்‌ 
உதாரம்முதா ஸர்வதா யே ஜபந்தி 

நசோகோ நமோஹோ நபாபம்‌ நபீதி : 
கதாசித்‌ கதம்சித்‌ குதஸ்சித்‌ ஐனாநாம்‌ ॥ 


எவரெவர்‌, பவாநீ பவாநீ பவாநீ என்று மூன்று முறை 


மகிழ்ச்சியுடனும்‌ எப்பொழுதும்‌ உரக்கஜபம்‌ செய்கிறார்களோ, 
அவரனைவருக்கும்‌ துன்பமும்‌, மோஹமும்‌, அச்சமும்‌ 
எங்கிருந்தும்‌, எவ்வகையிலும்‌, எதன்‌ மூலமும்‌ ஏற்படாது. 


பவாநீபுஜங்கம்‌ முற்றிற்று 


Ww 


13 


